£ளைகளுக்கு 
ரன்‌ ஜெபம்‌ 


JESUS REDEEMS MINISTRIES 


தேவனே, என்‌ பிள்ளைகள்‌ 
இருதயங்களில்‌ இரட்சிப்பின்‌ ஊற்றைத்‌ 
திறந்து, அவர்கள்‌ கிறிஸ்து 
இயேசுவினால்‌ உண்டான இரட்சிப்பை 
நித்திய மகிமையோடே பெற்றுக்‌ கொள்ள 
ஜெபிக்கிறேன்‌. 

(ஏசாயா 45:8, 2 தீமோ 2:10) 


கிருபையில்‌ வளர்ச்சி 


பிதாவே, என்‌ பிள்ளைகள்‌ நம்முடைய 
கர்த்தரும்‌, இரட்சகருமாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையிலும்‌, 
அவரை அறிகிற அறிவிலும்‌ 


ய 
வளரும்படி ஜெபிக்கிறேன்‌. “டு, 
(2 பேதுரு 3:18) 


தேவனே, கிறிஸ்து நம்மில்‌ 
அன்புகூர்ந்ததுபோல என்‌ 
பிள்ளைகளும்‌ அவருடைய 
அன்பிலும்‌, ஆவிக்கேற்றபடியும்‌ 
நடந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்‌. 
(கலாத்தியர்‌ 5:25, எபேசியர்‌ 5:2) 


உத்தமமும்‌, நேர்மையும்‌ 


தேவனே, 


இ என்‌ பிள்ளைகளை உத்தமமும்‌, 


நேர்மையுமான நல்‌ ஒழுக்கம்‌ 
1௫ “ உள்ளவர்களாய்‌ காத்துக்‌ கொள்ள 

> ட ச மு செபிக்க, 
ஸி] (சங்கீதம்‌ 25:21) 


சுய கட்ருப்பாரு 
தகப்பனே, மற்றவர்களைப்‌ போல / i 


தூங்காமல்‌, எல்லாவற்றிலும்‌ விழிப்பும்‌, 


தெளிவும்‌ உள்ளவர்களாய்‌ என்‌ ன்‌. 5] 
பிள்ளைகளை மாற்றுவீராக. ன 9 
(2 தெசலோனிக்கேயர்‌ 5:6) ௫ தீது 


வசனத்தின்‌ மேல்‌ வாஞ்சை பின்ல 


என்‌ பிள்ளைகள்‌ உம்முடைய 

வேத வசனங்களை பொன்னிலும்‌ 
மிகுந்த பசும்‌ பொன்னைக்‌ காட்டிலும்‌ 
வாஞ்சை உடையவர்களாய்‌ 
இருக்கும்படி ஜெபிக்கிறேன்‌. 
(சங்கீதம்‌ 19:10) 


தேவனே, என்‌ பிள்ளைகள்‌ 

~ எல்லாவற்றிலும்‌ நீதியில்‌ பிரியப்பட்டு, 
N ப த 

நியாயம்‌ செய்து இரக்கத்தை 

சிநேகித்து வாழ கிருபை அருளும்‌. 

(சங்கீதம்‌ 11:7, மீகா 6:8) 


இரக்கம்‌ (4: 


தேவனே, பரம பிதா 
இரக்கமுள்ளவராயிருக்கிறதுபோல, 
என்‌ பிள்ளைகள்‌ எப்பொழுதும்‌ 
இரக்கமுள்ளவர்களாய்‌ ஜவிக்க 


உதவி செய்யும்‌. 
(லூக்கா 6:36) 


215] கனம்‌ (மற்றவர்கள்‌, அதிகாரிகள்‌) 
தேவனே, 
% என்‌ பிள்ளைகள்‌ உமது 
- ந வசனத்தின்படி எல்லோரையும்‌ 
. 1 கனம்‌ பண்ணவும்‌, 


த 
= £ xg அன்புகூரவும்‌ கிருபை செய்யும்‌. 
A (1 பேதுரு 2:17). 


நி நற்கிரியைகள்‌ 


பிதாவே, நற்கிரியைகளைச்‌ செய்ய 

என்‌ பிள்ளைகள்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டு, அவருடைய 
செய்கைகளாய்‌ இருக்க 

உதவி செய்யும்‌. 

(எபேசியர்‌ 2:10) 


கிருபையும்‌, சத்தியமும்‌ இ! 


கர்த்தாவே, கிருபையும்‌, சத்தியமும்‌ என்‌ 
பிள்ளைகளை விட்டூ விலகாமல்‌, அதை ன்‌ 
அவர்கள்‌ கழுத்திலே அணிந்து, 

அவர்களின்‌ இருதயமாகிய 

பலகையில்‌ எழுதும்படி ஜெபிக்கிறேன்‌. 

(நீதிமொழிகள்‌ 3:3) 


பிதாவே, என்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களுடைய நடக்கையில்‌ 
எல்லாவற்றிலும்‌ பெலன்‌ கொண்டூ 
திடமனதாயிருக்க உதவி செய்யும்‌. 
(உபாகமம்‌ 31:6) 


சுத்த இருதயம்‌ 


தேவனே, 

சுத்த இருதயத்தை 

என்‌ பிள்ளைகளுக்குள்‌ சிருஷ்டித்து, 
நீலைவரமான ஆவியை அவர்கள்‌ 
உள்ளத்திலே புதுப்பியும்‌. 

(சங்கீதம்‌ 51:10) 


தேவனே, 

என்‌ பிள்ளைகள்‌ தீமைக்கு 
தீமை செய்யாதபடி எப்பொழுதும்‌ 
யாவருக்கும்‌ நன்மை செய்ய 
நாடும்படி கிருபை செய்யும்‌. 

(1 தெசலோனிக்கேயர்‌ 5:15) 


உதார குணம்‌ 


பிதாவே, என்‌ பிள்ளைகள்‌ தாராளமாய்‌ 


கொடுக்கவும்‌, உதார குணமுள்ளவர்களுமா 
யிருக்கவும்‌, நீத்திய ஜீவனைப்‌ 

பற்றிக்‌ கொள்ளும்படி வருங்காலத்திற்காக 
தங்களுக்கு நல்ல ஆதாரத்தைப்‌ 
பொக்கிஷமாக வைக்கவும்‌ அவர்களுக்கு 
கிருபை செய்யும்‌. 

(2 தீமோத்தேயு 6 :18 - 19) 


| சமாதானம்‌ 


ஆ பிதாவே, 
என்‌ பிள்ளைகள்‌, அவர்கள்‌ எல்லா 
முயற்சிகளிலும்‌ சமாதானத்தை 


நாட உதவி செய்யும்‌. 
(ரோமர்‌ 14:19) 


தகப்பனே, என்‌ பிள்ளைகள்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ 
சந்தோஷத்தினால்‌ 
நிரப்பும்படி கிருபை அருளும்‌. 
(1 தெசலோனிக்கேயர்‌ 1:6) 


று விடா முயற்சி 


தகப்பனே, 


என்‌ பிள்ளைகள்‌ அவர்களுக்கு 

நீர்‌ நியமித்த ஓட்டத்தில்‌ உம்மையே 
நோக்கி கடைசிவரை விடாமல்‌ ஓட 
கிருபை செய்ய ஜெபிக்கிறேன்‌. 
(எபிறெயர்‌ 12:1 ) 


தேவனே, 

என்‌ பிள்ளைகள்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ பொறுமை, 
தாழ்மை குணமுள்ளவர்களாய்‌ 
இருக்க உதவி செய்யும்‌. 

(தீத்து 3:2) 


தேவனே, 


என்‌ பிள்ளைகள்‌ உருக்கமான SD > ட 
இரக்கத்தைத்‌ தரித்து கொள்ள க்‌ 
கிருபையை கொடும்‌. 


ணி ம்‌ 
(கொலோசெயர்‌ 3:12) ந. 


தேவனே, 


என்‌ பிள்ளைகள்‌ 
௬௯ எ அவர்களுடைய பாரத்தை 


பொறுமையுடன்‌ சுமக்க 
கற்றுக்‌ கொடும்‌. 
(கலாத்தியர்‌ 6:5) 


| 24] ஊழிய இருதயம்‌ 


- 


ட 


2 


இயேசு கிறிஸ்துவினாலே 
எல்லாவற்றிலும்‌, 

எந்த கழ்நிலையிலும்‌ 

திருப்தியாய்‌ இருக்க என்‌ 
பிள்ளைகளுக்கு பலனை தாரும்‌. 
(பிலிப்பியர்‌ 4:12-13) 


தேவனே, என்‌ பிள்ளைகள்‌ 

எதைச்‌ செய்தாலும்‌, அதை 
மனுஷர்களுக்‌கென்று செய்யாமல்‌, 
கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய்ச்‌ 
செய்ய கற்றுத்‌ தாரும்‌. 
(கொலோசெயர்‌ 3:24) 


பார்ம்‌. 


தேவனே, என்‌ பிள்ளைகள்‌ 
விவேகம்‌, நீதி, நியாயம்‌, நிதானம்‌ 
என்பவைகளைப்‌ பற்றிய 
உபதேசத்தை அடைந்து கொள்ள 
ஜெபிக்கிறேன்‌. 

(நீதிமொழிகள்‌ 1:3). 


ஜெபம்‌ 


தேவனே, எந்தச்‌ சமயத்திலும்‌ 
சகலவிதமான வேண்டுதலோடும்‌, 
விண்ணப்பத்தோடும்‌ ஆவியினாலே 
நிறைந்து ஜெபம்‌ செய்ய 

கற்றுத்‌ தாரும்‌. 

(எபேசியர்‌ 6:18) 


நன்றியுள்ள இருதயம்‌ ம்‌ 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 
ப்‌ என்‌ பிள்ளைகள்‌ எப்பொழுதும்‌ 
டு ்‌ ரி எல்லாவற்றிற்காகவும்‌ பிதாவாகிய 
cx $< | தேவனை ஸ்தோத்தரிப்பதில்‌ 
Wa / பெருகி வளர உதவி செய்யும்‌. 


(எபேசியர்‌ 5:20, கொலோசெயர்‌ 2:7) 


தேவனே. 

சகல ஜாதிகளுக்குள்ளும்‌, 

சகல ஜனங்களுக்குள்ளும்‌ உம்முடைய 
மகிமையையும்‌, அதீசயங்களையும்‌ 
விவரித்துச்‌ சொல்ல ஊழிய 
வாஞ்சையை நிறைவாய்‌ தாரும்‌. 


(சங்கீதம்‌ 96:3) 


உன்‌ தவப்‌ சுற்றிலும்‌ 

ஒலிவமரக்‌ கன்றுகள்போல்‌ 
இருப்பார்கள்‌. 

சங்கீதம்‌ 128: 3 


எ! 


= 
பரமஸாகத்துப பத்து பிள்ளைகள்‌ 


சிர [பு] ம்‌ 


ஓ 


க்கை 
சா > 


பாரு 


» 


- 


என்‌ பிள்ளைகளை ஆவியின்‌ கனியினாலும்‌, 
ஆவியின்‌ வரங்களினாலும்‌ நீரப்புவீராக. 


ஜெபத்தில்‌ நீறைந்து 
தேவனுக்கு பயப்படுகீறவர்கள்‌ 
என்‌ பிள்ளைகளுக்கு 
வாழ்க்கை துணையாய்‌ அமைவார்களாக. 


முற்பிதாக்களின்‌ சாபங்கள்‌ 
என்‌ பிள்ளைகளின்‌ வாழ்க்கையில்‌ இருந்து 
விலகுவதாக. 


தேவனுக்கு பயந்த விசுவாசமூள்ளவர்களை 
என்‌ பிள்ளைகளுக்கு நண்பர்களாய்‌ கொடுப்பீராக. 


[இ இ! 
தேவனுடைய மகிமையான காரியங்கள்‌ 
மட்டும்‌ என்‌ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்‌ 
தொடர்ந்து வருவதாக. 
௧௨௨௨௦ 
என்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரால்‌ போதிக்கப்பட்டு இருப்பார்களாக; 
அவர்களுடைய சமாதானம்‌ பெரிதாய்‌ இருப்பதாக. 

[ இ 

என்‌ பிள்ளைகளை அறிவின்‌ ஆவியினாலும்‌, 

புத்தியின்‌ ஆவியினாலும்‌, ஞானத்தின்‌ ஆவியினாலும்‌, 
விவேகத்தினாலும்‌ நீரப்புவீராக. 

[ இ) 

என்‌ பிள்ளைகள்‌ தேவ பயத்தோடு இருக்கவும்‌, 

பாலியல்‌ தூய்மையோடு இருக்கவும்‌ 
ஆவியானவர்‌ உதவி செய்வீராக. 


என்‌ பிள்ளைகளின்‌ கண்களுக்கும்‌ வாய்க்கும்‌ 
நீர்‌ காவல்‌ வைப்பீராக. 


தேவனே, எங்கள்‌ பிள்ளைகளின்‌ ஆவி, ஆத்துமா, சரீரத்தை 
சத்துருவின்‌ தாக்குதலில்‌ இருந்து 
பாதுகாப்பீராக. 


தேவனே, நீர்‌ எனக்குக்‌ கொடூத்த பிள்ளைகள்‌ 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ வாசமாயிருக்கிற சேனைகளின்‌ 
கர்த்தராலே இஸ்ரவேலில்‌ 
அடையாளங்களாகவும்‌ அற்புதங்களாகவும்‌ 
இருப்பார்களாக. 


என்‌ பிள்ளைகளின்‌ தீருமணம்‌ 
தேவனாலே நீயமிக்கப்படூவதாக. 


கடைசியாக தேவனே, 
உண்மையுள்ளவைகளெவைகளோ, 
ஒழுக்கமுள்ளவைகளைவைகளோ, நீதியுள்ளவைகளெவைகளோ, 
கற்புள்ளவைகளெவைகளோ, அன்புள்ளவைகளெவைகளோ, 
நற்கீர்த்தியள்ளவைகளெவைகளோ, புண்ணியம்‌ எதுவோ, 
புகழ்‌ எதுவோ அவைகளையே என்‌ பிள்ளைகள்‌ 
சிந்திப்பார்களாக. 


(ஏசாயா 54:13. ஏசாயா 11:2, தானி. 5:11, நீதி. 2:5, சங்‌. 119:9, 2 தெச. 5:23, ஏசாயா 8:18, 
சங்‌. 141:3, யோபு 31:1, 2 கொரி. 12:8-10, கலா. 5:22-23, பிலி. 4:8) 


எங்கள்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு 
பகிர்‌ எகாநுக்கிற ஈசாக்கு 
ஸ்ஜேரத்ர6] 


World Revival Prayer Network 


Jesus Redeems Ministries 
ஸ்‌ A Nalumavadi 628211, Tuticorin District, Tamil Nadu, India. 


எ For Prayer Tel: +91 4639 220 000 Email: prayer@jesusredeems.org 


